GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 1 .60 Paise . 


TAM 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


RAGOVERN 


ILNADU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TS 


RIUMPHS 


No. 46 ] 


CHENNAI, WEDNESDAY, NOVEMBER 28 , 2012 

Karthigai 13 , Thiruvalluvar Aandu - 2043 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 
NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Tamil Nadu Forest Act — Declaration of Thattamparai 

Forest Block Bit-l in Pandalur ( Previously 
Gudalur Taluk ) The Nilgiris District as Reserved 
Forest 


678 


Industrial disputes Act: 
Disputes between Workmen and 

Managements referred to Industrial 

Tribunal for Adjudication .. .. 
Disputes between Workmen and 

Managements referred to Labour Courts 
for Adjudication 


678 -679 


679 


The Water (Prevention and Control of Pollution ) 

Act – Appointment of certain person as 
Auditors for Tamil Nadu Pollution Control Board 
during the Financial Year 2012- 2013 .. 


678 


PERSONNEL AND ADMINISTRATIVE 

REFORMS DEPARTMENT 


Award of the Governor s Medal for Vigilance for 

the Year 2010 


679 


D .I.P. - 11-2 (46 ) — 1 


[ 677 ] 


678 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


(Part II — Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT AND FOREST DEPARTMENT 


Declaration of Thattamparai Forest Block Bit-I in Pandalur 

( Previously Gudalur Taluk), The Nilgiris District as 
Reserved Forest under the Tamil Nadu Forest Act . 


Governor of Tamil Nadu , on the advice of the Comptroller 
and Auditor General of India , hereby appoints Tvl. Velu and 
Co . ( MD0019) , New No . 145 / 83 , Triplicane High Road , 
Triplicane, Chennai-600 005 , as auditors for auditing the 
accounts of the Tamil Nadu Pollution Control Board , Chennai, 
for the financial year 2012 - 13. 


[G . O .(Ms) No. 214 , Environment and Forests (FR . 14 ), 

27th August 2012 ) 


C . V . SANKAR , 
Principal Secretary to Government. 


No. II ( 2) EF /790 / 2012 . -- In exercise of the powers conferred 
by section 16 of the Tamil Nadu Forest Act , 1882 (Tamil 
Nadu Act V of 1882), the Governor of Tamil Nadu hereby 
declares the areas , the boundaries of which are specified 
in the Schedule below , as Reserved Forest with effect on 
and from 6th June 2013 . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Disputes between Workmen and Managements referred 

to inausal 
to Industrial Tribunal for Adjudication 


THE SCHEDULE . 

நீல் மெட்டல் பனால்கா என்விரான்மென்ட் மேனேஜ்மென்ட் 
1 . Name of the District : The Nilgiris . 

பிரைவேட் லிமிடெட் . 
2 . Name of the Taluk : Pandalur (previously 

[ அரசாணை ( டி ) எண் 453 , தொழிலாளர் மற்றும் 
Gudalur Taluk ). 

வேலைவாய்ப்பு ( அ1) த் துறை 10 அக்டோபர் திங்கள் 2012 .) 
3 . Number and Name : No . 3 ( previously No . 10 ) No II ( 2 ) LE /792 / 2012 . - நீல் மெட்டல் பனால்கா 
of the village 

Cherangode Village . என்விரான்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் 
4 . Name of the Forest Block : Thattamparai Forest 

கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற ஒரு தொழிலகத்தை 
Block Bit -I . 

மூடுவதற்கு அனுமதி மறுத்து வெளியிடப்பட்ட பார்வை ஒன்றில் 

கண்டுள்ள அரசாணையின் ஒரு பகுதியை மறு ஆய்வு செய்யக் 
5 . Area of the Forest Block : 5 .60 Hectares . 

கோரி நீல் மெட்டல் பனால்கா என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் 

பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகம் விண்ணப்பித்துள்ளதாலும் , 
6 . Survey Number of the : ( Resurvey Numbers 247 /1 
Forest Block 

and 247 / 2 ( O . S .No. 74 /B1 மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
Part ) 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
THE BOUNDARIES 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

பிரிவு 25 ( 0) உட்பிரிவு 5 - ல் வழங்கியுள்ள அதிகாரத்தைக் 
North - Starting from the trijunction point of Resurvey கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
Numbers 242 , 241 and 247/ 1 of Numbers 3 , Cherangode சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
village, the boundary generally runs South - east along the வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
Southwest side and Resurvey Number 241 , Western side of 
Resurvey Number 240 and 282 till it meets the tri- junction 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
of Resurvey Numbers 282 , 249 and 247 / 2 all of said village . 10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
South - Thence the boundary runs towards west wards சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
along the Northern side of Resurvey Number 249 and 248 
till it meets the tri-junction of Resurvey Numbers 248, 246 

இணைப்பு 
and 247/ 2 all of Numbers Cherangode village . 

எழுவினா 
West- Thence , the boundary generally runs towards 

Whether the stand of the Management of Neel Metal 
Northwest and North wards along the Northeast side of 

Fanalca Environment Management Private Limited that no 
Resurvey Number 246 and eastern side ofResurvey Numbers 

prior permission to close down its undertaking is required 
244, 243 and 242 till it meets the starting point. 

is correct? 


If not, pass appropriate orders 


Appointment of certain Person as Auditors for Tamil Nadu 

Pollution Control Board -during the financial year 
2012 - 2013 under the Water (Prevention and control) 
Board Act. 


எம் . ஆர் .எப் . லிமிடெட் , சென்னை - 19 . 


[G . O .(Ms) No. 243, Environment and Forests (EC . 1), 

31st October 2012 ) 


[ அரசாணை ( டி ) எண் 466 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை 18 அக்டோபர் 2012. ) 
No II (2)/LE / 793/2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சென்னையில் உள்ள 
எம் . ஆர். எப் . லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் எம் . ஆர் .எப் . 


No. II (2 )/ EF /791 / 2012 . -- In exercise of the powers conferred 
by section ( 3 ) of section 40 of the Water ( Prevention and 
Control of Pollution ) Act, 1974 (Central Act 6 of 1974), the 


Nov . 28 , 2012 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


679 


எனவே , 19477819471o0G 
) பிரிதி இராங்களைக் 


தொழில் - 


வாழும் இ ஆளுதாலும் வய 


எம்பிளாயீஸ் யூனியன் , என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

இணைப்பு 
தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

எழுவினா 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

கோரிக்கை எண் 1 : 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவர்கள் பெற்றுவரும் 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் சம்பளத்தில் 50 சதவீதம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற 
( மத்திய சட்டம் XIV / 1947)10(1)( C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகராங்களைக் கொண்டு 

உத்திரவு பிறப்பிக்க . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

கோரிக்கை எண் 2 : 
இதனால் ஆணையிடுகிறார் . 

தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மாறுபடும் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் அ 

அகவிலைப்படி என்ன அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பதை 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நிர்ணயம் செய்யவும் . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோரிக்கை எண் 3 : 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் போக்குவரத்துப்படியாக 
இணைப்பு 

ரூ .500/ - வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்திரவு பிறப்பிக்க . 
எழுவினா 

கோரிக்கை எண் 4 : 
1 . " Workers Gate , Canteen ஆகிய இடங்களில் உள்ள 
கண்காணிப்பு கேமராக்கள் தொழிலாளர்களின் அந்தரங்க 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் வீட்டுவாடகைப் படியாக 
உரிமையினை பாதிக்குமா ? 

ரூ . 1000 / - வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்திரவு பிறப்பிக்க . 
ஆம் எனில் தகுந்த உத்திரவு பிறப்பிக்க " 

கோரிக்கை எண் 5 : 
2 . " 3 - 10 - 2010 முதல் 11 - 10 - 2010 வரை நடைபெற்ற 
வேலைநிறுத்தக் காலத்தில் , தொழிலாளர்கள் சம்பளம் பெறுவதற்கு 

தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி அலவலன்சாக 

ரூ . 1000 / - வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தகுதியானவர்களா ? 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்திரவு பிறப்பிக்க . 
ஆம் எனில் , தகுந்த உத்திரவு பிறப்பிக்க . 

மோகன் பியாரே , 
Disputes between Workmen and Managements referred 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
to Labour Courts for Adjudication . 

PERSONNEL AND ADMINISTRATIVE REFORMS 
ஷெங்கர் இந்தியா ( பி ) லிமிடெட் மற்றும் மாரிமுத்து 

DEPARTMENT 
எண்டர்பிரைசஸ் , சென்னை - 60 

Award of the Governor s Medal for Vigilance 
[ அரசாணை ( டி ) எண் 475 , தொழிலாளர் மற்றும் 

for the Year 2010 . 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 30 அக்டோபர் 2012 .) 

[ G . O .( 3D ) No . 8 , Personnel and Administrative Reforms ( N ), 
No.II(2 )/ LE /794/ 2012 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

2nd November 2012 , ஐப்பசி 17 , திருவள்ளுவர் ஆண்டு- 2043.) 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சென்னை - 60 , மாதவரம் , No . II (2 ) PLAR/ 795 / 2012 . -- Under the Rules governing the 
ஷெங்கர் இந்தியா ( பி ) லிமிடெட் மற்றும் மாரிமுத்து Governor s Vigilance Medal issued in G . O . Ms. No . 249 , 
எண்டர்பிரைசஸ் என்ற நிர்வாகங்களுக்கும் சென்னை Personnel and Administrative Reforms ( N ) Department, dated 
பெருநகர சுமைப்பணி தொழிலாளர் சங்கம் என்ற 25 - 2 - 1977 , as amended subsequently the Governor of Tamil 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழந்துள்ளது என்று Nadu is pleased to award the Governor s Vigilance. Medal 
அரசு கருதுவதாலும் ; 

for the year 2010 to the following three Investigating Officers 

of the Directorate of Vigilance and Anti -Corruption for their 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

meritorious service and the names of those officers are 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

hereby published in the Tamil Nadu Government Gazette 
எனவே . 1947 - ஆம் ஆண்டு கொமில் ககாாறுகள் சட்டத்தின் as required under rule 15 of the said Rules : 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )( C ) பிரிவிலும் 10 ( 1 ) (d ) பிரிவின் (i ) Thiru S . Gangadharan , Inspector of Police Vigilance 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகராங்களைக் கொண்டு and Anti- corruption , Kancheepuram . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

( ii ) Thiru P . Pandithurai , Inspector of Police Vigilance and 
இதனால் ஆணையிடுகிறார் . 

Anti- corruption , Tiruchirappalli . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

(iii) Thiru A . Surakumaran , Inspector of Police Vigilance 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

and Anti- corruption , Tiruchirappalli . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

V . IRAL ANBU , 
Prinicipal Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


